© [Regd. No. TN/CCN/467/2012-14. 


GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Rs. 3.20 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 50] CHENNAI, WEDNESDAY, DECEMBER 20, 2023 
Margazhi 4, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2054 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
CO-OPERATION, FOOD AND CONSUMER தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ 
PROTECTION DEPARTMENT துறை 
Co-operative Societies Act—Authorising Industrial Tribunal for Adjudications .... 736 


the Additional Registrar of Co-operative 

Societies, Chennai Region and_ the 

Regional Joint Registrars of Co-operative Labour Courts for Adjudication... re 736-742 
Societies to appoint Managing Directors 

in certain Employees Co-operative Credit 

Societies for a further period of one year on 

and from 09.11.2023 736 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Tamil Nadu Town and Country Planning Act.— 
Inclusion of Addition of Certain Villages in 
Gudiyatham Local Planning Area .. 


Amendment to Notification .. - - 736 


D.T.P.—lI-2 (50)—1 [735] 


736 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CO-OPERATION, FOOD AND CONSUMER 
PROTECTION DEPARTMENT 


Authorising the Additional Registrar of Co-operative 
Societies, Chennai Region and the Regional 
Joint Registrars of Co-operative Societies to 
appoint Managing Directors in certain Employees 
Co-operative Credit Societies for a further period 
of one year on and from 09.11.2023 under the 
Tamil Nadu Co-operative Societies Act. 


[G.O. (D.) No. 342, Co-operation, Food and Consumer 
Protection (CJ2), 28th November 2023, கார்த்திகை 12, 
சோபகிருது; திருவள்ளுவர்‌ அஆண்டு-2024/ 


No.II(2)/CFCP/1049/2023.—In exercise of the powers 
conferred by sub section (1) of section 172 of the 
Tamil Nadu Co-operative Societies Act, 1983 
(Tamil Nadu Act 30 of 1983), the Governor of 
Tamil Nadu hereby authorises the Additional Registrar of 
Co-operative Societies, Chennai Region and the Regional 
Joint Registrars of Co-operative Societies to exercise 
within their respective jurisdiction, the powers vested in 
the Government by sub-section (7) of section 33 of 
the said Act, for the purpose of appointing Managing 
Directors to the Employees Co-operative Credit Societies 
which have an annual turnover of not less than rupees 
five crores and continuously made profit for not less than 
three years as per the audited accounts, in the cadre 
not higher than that of the Co-operative Sub-Registrar 
of the Co-operative Department for a further period of 
one year on and from the 9th November, 2023. 


K. GOPAL, 
Additional Chief Secretary to Government. 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Inclusion of Addition of certain villages in Gudiyatham 
Local Planning Area under the Tamil Nadu Town and 
Country Planning Act. 


Amendment to Notification 


[G.O. Ms. No. 171, Housing and Urban Development 
[UD4(2)], 30th November 2023, கார்த்திகை 14, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 


No.1II(2)/HOU/1050/2023.—In exercise of the powers 
conferred by sub section (4) of section 10 of the 
Tamil Nadu Town and Planning Act, 1971 (Tamil Nadu 
Act 35 of 1972), the Governor of Tamil Nadu hereby 
includes the following revenue villages to the Gudiyatham 
Local Planning Area and makes the following amendment 
to the Rural Development and Local Administration 
Department's Notification No.II(2)RUL/2011/74, published 
at page 207 of Part II—Section 2 of the Tamil Nadu 
Government Gazette, dated the 10th April 1974, the 
intention to do so having been previously published, 
as required under clause (b) of sub-section (1) of section 
10 of the said Act:- 


AMENDMENT. 


In the said Notification, for THE TABLE, the following 
TABLE shall be added, namely:— 


THE TABLE. 


Number and Name of 
Revenue villages. 


14. Nellorepettai. 

18. Seruvangi. 

19. Thalayatham. 

17. Seevoor. 

23. Ammanankuppam. 


33. Sethuvandai. 


C. SAMAYAMOORTHY, 
Secretary to Government. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 


Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for Adjudications. 


வெஞ்சர்‌ லைட்டிங்‌ இந்தியா லிமிடெட்‌, சென்னை. 


அரசானை (ig) ster 630, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (2H துறை, 24 நவம்பர்‌ 2023, காரத்திகை 8, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.1I(2)/LWSD/1051/2023.—@lis ஆணையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக வெஞ்சர்‌ 
லைட்டிங்‌ இந்தியா லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ சென்னை, 
ஏற்றுமதி வளாக ஊழியர்கள்‌ மற்றும்‌ பொது தொழிலாளர்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை, தொழிற்‌ தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVAA7) 10(0(0) பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ சென்னை 
தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


"2019-2020, 2020-2021 ஆம்‌ ஆண்டுகளுக்கான 
மொத்த சம்பளத்தில்‌ 20 சதவீதம்‌ போனஸ்‌ மற்றும்‌ ஒவ்வொரு 
ஆண்டிற்கும்‌ கருணைத்‌ தொகையாக ரூ.15,000/- வழங்க 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌" 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு சென்னை, தொழிற்‌ தீர்ப்பாயம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


Dec. 20, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


737 


Disputes between Workmen and Managements 
referred to Local Courts for Adjudications. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ கோயம்புத்தூர்‌. 
[அரசானை (ig) ster 612, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு ௫.ரித்‌ துறை, 17 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 1, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 
No. !1(2)/0//50/1052/2023.-- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 


கழகம்‌, கோயம்புத்தூர்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, நேதாஜி 
போக்குவரத்து தொழிலாளர்கள்‌ பாதுகாப்பு தொழிற்சங்கம்‌, 
கோயம்புத்தூர்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 


தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 1006) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. 7. கதிர்வேல்‌, 
ஒட்டுநருக்கு (ப.எண்‌.0.20300) வருடாந்திர ஊதிய உயர்வினை 
ஒரு வருடம்‌ பின்‌ தொடர்ச்சியுடன்‌ தள்ளி வைத்து நிர்வாகம்‌ 
பிறப்பித்த 19.06.2020 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்து 
அதற்குரிய பணபலன்கள்‌ வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1023 பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) ster 613, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு ௫.ரித்‌ துறை, 17 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 1, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. ॥(2)/0850/1053/2023.தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 


கழகம்‌, கோயம்புத்தூர்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, நேதாஜி 
போக்குவரத்து தொழிலாளர்கள்‌ பாதுகாப்பு தொழிற்சங்கம்‌, 
கோயம்புத்தூர்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 


தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10 (1) 6) பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்கின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான மனுதாரர்‌ திரு. P. செல்வராஜ்‌, 
ஒட்டுநருக்கு (ப.எண்‌.0..28384) வருடாந்திர ஊதிய உயர்வை 
மூன்று மாத காலத்திற்கு பின்தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்து 
நிர்வாகம்‌ பிறப்பித்த 22.08.2019 நாளிட்ட குற்றச்சாட்டு 
உத்தரவினை இரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 


கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய 
உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 


பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


டஅரசாணைர (ig) எம்‌ 615, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (igs துறை, 17 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 1, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

No.II(2)/LWSD/1054/2023.—si hip) அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, கோயம்புத்தூர்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
அரசு போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌, திருப்பூர்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) 
பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான மனுதாரர்‌ திரு. P. பழனி, 
ஒட்டுநருக்கு (ப.எண்‌.0.27810) 19.06.2020 நாளிட்ட உத்தரவில்‌ 
வருடாந்திர ஊதிய உயர்வை இரண்டு வருடங்களுக்கு பின்‌ 
தொடர்ச்சியுடன்‌ தள்ளி வைத்ததை ரத்து செய்யவும்‌, 12.03.2019 
முதல்‌ 10.04.2019 முடிய தற்காலிக பணி நீக்கம்‌ செய்யப்பட்ட 
30 நாட்களை பணி நாட்களாக கருதி ஊதியம்‌ வழங்க 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) எம்‌ 638, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு ௫.ரித்‌ துறை, 24 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 8, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு--2024./ 


No.II(2)/LWSD/1055/2023.—sifip நாடு அரசு போக்குவரத்துக்‌ 


கழகம்‌, கோயம்புத்தூர்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
அரசு போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌, திருப்பூர்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாக்களுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 


தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) 
பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 


738 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 
அதிகாரங்களைக்‌ கொண்டு, இத்தகராறை கீழ்க்காணும்‌ மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
எழுவினாக்களுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு சட்டத்தின்‌ 102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 


அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா-1 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. A. ஜான்பாலி, 
ஒட்டுநருக்கு (ப.எண்‌...09364) வருடாந்திர ஊதிய உயர்வை 
இரண்டு வருடங்களுக்கு பின்‌ தொடர்ச்சியுடன்‌ தள்ளி வைத்து 
நிர்வாகம்‌ பிறப்பித்த 28.12.2001 நாளிட்ட குற்றச்சாட்டு 
குறிப்பாணை உத்தரவினை ரத்து செய்ய வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 

எழுவினா-2 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. A. ஜான்பாலி, 
ஒட்டுநருக்கு (ப.எண்‌...09364) வருடாந்திர ஊதிய உயர்வை 
6 மாதங்கள்‌ பின்‌ தொடர்ச்சியுடன்‌ தள்ளி வைத்து நிர்வாகம்‌ 
பிறப்பித்த 05.07.1996 நாளிட்ட குற்றச்சாட்டு குறிப்பாணை 
உத்தரவினை ரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 


கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய 
உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-3 
தொழிற்சங்க உறுப்பினரான திரு. A. ஜான்பாலி, 
ஒட்டுநருக்கு (ப.எண்‌...09364 முன்றாவது ஆய்வு பலன்‌ 


மே 2015 முதல்‌ மறு நிர்ணயம்‌ செய்து பணப்பலன்கள்‌ வழங்கிட 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2&) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (கோவை) லிமிடெட்‌, 
கோவை. 


அரசானை (ig) எம்‌ 614, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு ௫.ரித்‌ துறை, 17 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 1, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024./ 


11௦.11(2)/ப//50/1056/2023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌, கோவை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சீருடை 
பணியாளர்‌ ற்சங்கம்‌, கோவை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) 
பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 

தொழிற்சங்க உறுப்பினரான மனுதாரர்‌ 
திரு. 5. கோபாலகிருஷ்ணன்‌, ஒட்டுநருக்கு (ப.எண்‌.சி.25713) 
05.11.2019 முதல்‌ முதலாம்‌ ஆய்வு பலனை கணக்கிட்டு 
வழங்கவும்‌, கால தாமதம்‌ ஏற்பட்டுள்ளதால்‌ அதற்குண்டான 
வட்டியும்‌ சேர்த்து நிர்வாகம்‌ கணக்கிட்டு வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (கோவை) கோட்டம்‌) 
கோவை. 


அரசாணை (ig) எம்‌ 616, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (igs துறை, 17 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 1, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.II(2)/LWSD/1057/2023.—sifiperG) அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌, கோவை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, அரசு போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி.ய), 
கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை 
கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 

ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
மாகோ) 10(1)6) பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. K. ராதாகிருஷ்ணன்‌, 
ஒட்டுநருக்கு (ப.எண்‌.13865) மற்றும்‌ N. முரளி (ப.எண்‌.14082) 
ஆகிய முதுநிலை தொழில்‌ வினைஞர்களுக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வை ஒரு வருட காலத்திற்கு பின்தொடர்ச்சியின்றி 
தள்ளி வைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த13.09.2017 நாளிட்ட 
குற்றச்சாட்டு குறிப்பாணையை இரத்து செய்ய வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


அரசானை (ig) எம்‌ 624, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (igs துறை, 17 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 1, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦.11(2)/ப/7/50/1058/2023.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌, (கோவை கோட்டம்‌, 
கோவை என்ற நிர்வாகத்திற்கும்‌, அரசு போக்குவரத்து ஊழியர்‌ 
சங்கம்‌ (சி.ஐ.டி.யூ, கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
xIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 


Dec. 20, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


739 


தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன இத்தகராறை 
கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. 5. கோவிந்தராஜ்‌, 
நடத்துநருக்கு (ப.எண்‌.18539), வருடாந்திர ஊதிய உயர்வை 
இரண்டு வருட காலத்திற்கு பின்தொடர்ச்சியுடன்‌ தள்ளி 
வைத்தும்‌ மற்றும்‌ தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 30.01.2019 
முதல்‌ 28.02.2019 வரையிலான 30 நாட்களை விடுப்பு கணக்கில்‌ 
நிலுவையிலுள்ள விடுப்பு நாட்களை பொறுத்து விடுப்பாக 
கருதவும்‌ என்று நிர்வாகத்தால்‌ உத்தரவிடப்பட்டுள்ள 31.10.2019 
நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


அரசாணை (ig) எம்‌ 635, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (gS துறை, 24 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 8, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


11௦.11(2)/ப/7/50/1059/2023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌, கோவை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, அரசு போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி.பு, 
கோவை என்ற -தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947- -ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன இத்தகராறை 
கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. எம்‌. சிவக்குமார்‌, 
(ப.எண்‌.சி20089), நடத்துநருக்கு வழங்க வேண்டிய முதலாம்‌ 
கட்ட ஆய்வு பலன்‌ காலத்தை 01.02.2014-ஆம்‌ தேதிக்கு 
பதிலாக 21.08.2012-ம்‌ தேதி என்று மாற்றம்‌ செய்தும்‌, அதனை 
தொடர்ந்து 2015-ம்‌ ஆண்டு ஒப்பந்தத்தின்படி அவரது 
இரண்டாவது கட்ட ஆய்வுப்பயலனை கடந்த 21.08.2019-ல்‌ 
வழங்கி இருக்க வேண்டும்‌ என்றும்‌, ஆனால்‌ இன்று வரை 
வழங்கப்படாமல்‌ உள்ளது. எனவே எதிர்மனுதாரர்‌ நிர்வாகம்‌ 
காலம்‌ தாழ்த்தாமல்‌ உடனடியாக இரண்டாம்‌ கட்ட 
ஆய்வுப்பலன்களுக்கான காலங்களை முறையாக ஒப்பந்தப்படி 
21.08.2019-ல்‌ மறுநிர்ணயம்‌ செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1023 பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


அரசானை (ig) stor 636, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 

திறன்‌ மேம்பாட்டு ௫.றித்‌ துறை, 24 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 8, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 

No.II(2)/LWSD/1060/2023.—sifipem) அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌) கோவை என்ற, 
நிர்வாகத்திற்கும்‌, அரசு போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌ (சி.ஐ.டி.ய), 
கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை 
கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(1(6) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இத்தகராறை கீழ்க்காணும்‌ 


எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்ப வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 
தொழிற்சங்க உறுப்பினரான திரு. பி, ஆறுமுகன்‌, 


நடத்துநருக்கு (ப.எண்‌.024467) ரூ.500/- அபராதம்‌ விதித்து 
நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட 05.05.2020 நாளிட்ட தண்டனை 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) ster 637, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (ig)5 துறை, 24 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 8, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு--2024./ 

110.1(2)/6850/1061/2023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌) கோவை என்ற, 
நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு ரோட்‌ டிரான்ஸ்போர்ட்‌ வொர்க்கர்ஸ்‌ 
எச்‌.எம்‌.எஸ்‌.பெடரேசன்‌, கோவைஎன்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 


தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(0(6) பிரிவின்‌ வரம்பு 


நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இத்தகராறை கீழ்க்காணும்‌ 


எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்ப வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. A. ரவிச்சந்திரன்‌, 
நடத்துநருக்கு (ப்‌.எண்‌.013650) வருடாந்திர ஊதிய உயர்வை 
ஒரு வருட காலத்திற்கு பின்தொடர்ச்சியுடன்‌ தள்ளி வைத்து 
நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட 07.02.2019 நாளிட்ட உத்தரவினை 


740 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


இரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 


நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 


பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம்‌ (கும்பகோணம்‌) லிட்‌, 
காரைக்குடி. 


[அரசாணை (ig) எம்‌ 617, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (Ms துறை, 20 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 4, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2024./ 


11௦.1(2)/4/50/1062/2023.. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கும்பகோணம்‌) லிட்‌, காரைக்குடி என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ (CITU), 
சிவகங்கை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வருமாறு எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 106) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
திரு. கே. சுப்பையா (12DR3736) என்ற ஒட்டுநருக்கு 
அடிப்படை சம்பளத்தை குறைந்தபட்ச நிலையில்‌ வைத்து 
நிர்வாகம்‌ வழங்கிய டி என்‌எஸ்டிசி/டிஎஸ்‌/டி3/27/18, 


நாள்‌. 29.06.2019 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) என்‌ 619, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (MH துறை, 20 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 4, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.20254./ 


11௦.1(2)/ப4/50/10632023.. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கும்பகோணம்‌) லிட்‌, காரைக்குடி என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்‌ பொது நல 
அமைப்புச்சங்கம்‌ சிவகங்கை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ மதுரை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV/1947) 10(1)6) பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு. J. அபுஜாஹீர்ராஜா (பணி எண்‌. 18241/08CR3363) 
50-என்பவருக்கு நிர்வாகம்‌ வழங்கிய அடுத்தகட்ட ஊதிய 
உயர்வினை 6 மாத காலத்திற்கு அதன்‌ திரண்ட 
பயனுடன்‌ நிறுத்தம்‌ செய்துள்ள உத்தரவு எண்‌. TNSTC/KKD/ 
DS-1198/MIBO13/D5-133/2021, நாள்‌. 25.01.2022 நாளிட்ட 
உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 


பிறப்பிக்கவும்‌. 
மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 


பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம்‌ விருதுநகர்‌ மண்டலம்‌. 
அரசாணை (ig) எம்‌ 618, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (12)த்‌ துறை, 20 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 4, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2024./ 
11௦.11(2)/ப/7/50/1064/2023.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்கழகம்‌, விருதுநகர்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
பாரதீய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌, 
விருதுநகர்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை 
கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 


தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV 947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(1(6) பிரிவின்‌ வரம்பு 


நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


௬. P. சண்முகராஜவேல்‌ நடத்துநர்‌ (பணி 
எண்‌. 30920) என்பவருக்கு நிர்வாகம்‌ வழங்கிய ஆப்சென்ட்‌ 
ஆன தினங்களை ஆப்சென்ட்டாக கருதியும்‌, குற்றச்சாட்டு 
தண்டணையாக ரூ.100 சம்பளத்தில்‌ பிடித்தம்‌ செய்‌ 
பிறப்பித்துள்ள உத்தரவு எண்‌. €3/6711/3A/2022, நாள்‌.12.04.2022 
நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? ஆம்‌ எனில்‌ 
உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆ தொ கராறுகள்‌ 
2 த 10(2A) Wheat ட இந்த. ரதம்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


(ட கிளை மேலாளர்‌, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, 
(உக்கடம்‌) கிளை-1, (2) தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (கோவை கோட்டம்‌ கோவை. 


அரசாளைரா (ig) ster 625, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (igs துறை, 21 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 5, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024./ 

No.II(2)/LWSD/1065/2023.— தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌, கோயம்புத்தூர்‌ என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள்‌ 
பாதுகாப்பு தொழிற்சங்கம்‌, கோயம்புத்தூர்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 


Dec. 20, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


741 


அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947- ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 614//1947) 10(1)(6) 
பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு இத்தகராறை கீழ்க்காணும்‌ 
எழுவினாவுடன்‌ கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றத்கின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


தொழிற்சங்க உறுப்பினரான திரு. V. சிவசங்கரன்‌, 
(ப. எண்‌.023739) ஒட்டுநருக்கு 2020-ஆம்‌ ஆண்டு, ஜுன்‌ மாத 
விடுப்பு கணக்கில்‌ இருந்து எடுக்கப்பட்ட 04 நாட்கள்‌ ஈட்டிய 
விடுப்பினை, திரும்ப மனுதாரரின்‌ விடுப்பு கணக்கில்‌ சேர்த்து 
வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 


நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 


பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு கோவை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌. 


டஅரசாணைா (ig) எம்‌ 626, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (15 துறை, 27 நவம்பர்‌ 2023, கார்த்திகை 05, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

11௦.1(2)/ப4/50/1066/2023.. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) AL. நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழக காமராஜர்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ சுங்கம்‌, 
நாகர்கோவில்‌, கன்னியாகுமரி மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10 (1) (c) பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 6. குமரேசன்‌, முதுநிலை ஓட்டுநர்‌ 
(பணி எண்‌. 4157) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 
ஆணை எண்‌. 4378/லீகல்‌-07/ஒழுங்கு/த அபோக/மார்‌/2019, 
நாள்‌. 06.01.2020-ன்படி மனுதாரர்‌ தற்காலிக வேலை 
நீக்கத்திலிருந்த காலத்தை குறிப்பிட்ட தண்டணையாக வழங்கி 
ஆணையிட்டதை இரத்து வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


செய்ய 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசாணை (ig) எம்‌ 627, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 27 நவம்பர்‌ 2023, கார்த்திகை 5, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


110.॥(2)/ப//50/1061/2023.-- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழக காமராஜர்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌, 
நாகர்கோவில்‌, கன்னியாகுமரி மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்ககாக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 64//1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 
10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
மனுதாரர்‌ திரு. ஜே. முகமது உவைஸ்‌, நடத்துநர்‌ 
(பணி எண்‌. 10975) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 


ஆணை எண்‌. 3233/லீகல்‌-05/ஒழுங்கு/த அபோக/விகெபி/2018, 
16.05.2019 தேதியிட்டு வழங்கப்பட்ட தண்டனையான ஊதிய 
உயர்வினை வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மேலும்‌ 
மூன்று வருடம்‌ நிறுத்தி வைத்து ஆணையிடப்பட்டதை ரத்து 
செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) steer 628, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 27 நவம்பர்‌ 2023, கார்த்திகை 5, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦.11(2)/ப/7/50/1068/2023.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழக காமராஜர்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌, 
நாகர்கோவில்‌, கன்னியாகுமரி மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்ககாக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 
10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


742 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part IlI—Sec. 2 
எழுவினா மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 

மனுதாரர்‌ திரு. ஜே. முகமது உவைஸ்‌, நடத்துநர்‌ “டத்தின்‌ WA பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
(பணி எண்‌. T2C130099 (10975) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


அலுவலக ணை எண்‌, 903/லீகல்‌-05/ஒழுங்கு/தஅபோக/ 
தி.நகர்‌/2021, 10.10.2022 தேதியிட்டு வழங்கப்பட்ட 
தண்டனையான வருடாந்திர ஊதிய உயர்வினை வருங்காலத்தில்‌ 
பாதிக்கா வண்ணம்‌ மூன்று (3) மாதத்திற்கு நிறுத்தம்‌ செய்து 
ஆணையிடப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1023 “பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


சான்மினா எஸ்‌.சி.ஐ. இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ 


ட அரசாணை (ig) எனச்‌ 631, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (௮2த்‌ துறை, 24 நவம்பர்‌ 2023, காரத்திகை 8, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. — II(2)/LWSD/1069/2023.—@\is ஆணையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, சான்மினா எஜ்‌.சி.ஐ. இந்தியா பிரைவேட்‌ 
லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ காஞ்சிபுரம்‌ மாவட்ட உழைப்போர்‌ 
உரிமை இயக்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10(1)(6) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை கீழ்க்கண்ட எழுவினாவுடன்‌ காஞ்சிபுரம்‌, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 

"நிர்வாகத்தால்‌ தொழிலாளர்களுக்கு 2019-2020 ஆண்டில்‌ 
சம்பள உயர்வாக வழங்கப்பட்ட ரூ.1750/- மற்றம்‌ 2020-2021 
ஆண்டில்‌ வழங்கப்பட்ட சம்பள உயர்வு ரூ.3000/- (ஏப்ரல்‌ 
2021-ல்‌ வழங்கப்பட்ட சம்பள உயர்வு போக) ஆகியவற்றை 
திரு. K. செல்வம்‌ (ID No.600806) மற்றும்‌ திரு. M. சரவணன்‌ 
(ட No.603319) ஆகியோருக்கு வழங்கக்‌ கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


தீர்ப்பு அளிக்குமாறு காஞ்சிபுரம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌, (மதுரை) லிமிடெட்‌, 
திண்டுக்கல்‌ மண்டலம்‌. 
அரசாணைர (ig) எம்‌ 634, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (ரித்‌ துறை, 24 நவம்பர்‌ 2023, கார்த்திகை 8, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.  ॥(2)/ப4/50/1070/2023.--இந்த ஆணையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக 
திண்டுக்கல்‌ மண்டலம்‌, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ 
(மதுரை) லிமிடெட்‌, நிர்வாகத்திற்கும்‌ திண்டுக்கல்‌, 


RMTC ஒர்க்கர்ஸ்‌ யூனியன்‌ —AITUC, சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10()(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருச்சி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு. R. ஸ்ரீதரன்‌, ஒட்டுநருக்கு (ப. எண்‌.52548) அவரது 
வருடாந்திர ஊதிய உயர்வினை இரண்டு வருட காலத்திற்கு 
அதன்‌ திரண்ட பயன்களுடன்‌ நிறுத்தம்‌ செய்து நிர்வாகம்‌ 
வழங்கிய 03.06.2019 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 
குமார்‌ ஜயந்த்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளா்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


